தருப்பனந்தாள் ஸ்ரீலஸ்ரீ சாச்வா சாமிநாத சுவாரிகள் 

செந்தமிழ்க் கல்லூரி வெளியீடு 


செந்திலாண்டவன் துணை 


( 


6 


ஸ்ரீ குமரகுருபர முனிவர் 
வரலாற்றுப் படங்கள் 
ப்பனந்தாள் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள் ஈந்தித் தம்பிரான் 
சுவாமிகள் அவர்கள் திருவுளக் கருத்தின்படி 

சென்னை , கலை மகள் ஆசிரியர் வித்துவான் 
திரு . கி . வா . ஜகந்தாதையர் B.0.1 . , அவர்களால் 

வெளியிடப்பெற்றது . - - 

1949 
341 


ஸ்ரீ குமரகுருபர முனிவர் வரலாறு 


ஊமையாக 


வந்து 


தென்பாண்டி நாட்டில் ஸ்ரீ வைகுண்டத்தைச் சார்ந்த 
கைலாசபுரத்தில் சண்முக சிகாமணிக் கவிராயருக்கும் 
சிவகாம சுந்தரியம்மையாருக்கும் திருக்குமாரராக ஸ்ரீகும 
குருபரர் உதித்தார் . மழலை 

மொழி 

பேசிப் 
பெற்றோருக்கு இன்பம் வழங்காமல் ஐந்தாண்டுவரையில் 

இருந்தார் . அதுகண்டு வருந்திய தாய் 
தந்தையர் குழந்தையைத் திருச்செந்தூருக்கு எடுத்துச் 
சென்று செந்திலாண்டவன் திருமுன்னே கிடத்தி விரதம் 
இருந்தனர் . முருகன் திருவருளால் குழந்தை வாய் திறந்து 
பேசத் தொடங்கியது . ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அப் 
பொழுதே கந்தர்கலி வெண்பா வைப் பாடினார் . 

அறிவும் அழகும் சிவஞானமும் வளர வளர்ந்த 
ஸ்ரீ குமரகுருபரர் தல யாத்திரை செய்யத் தொடங்கி 
மதுரையை அடைந்தார் . அங்கே மீனாட்சியம்மை பிள்ளைத் 
தமிழ் பாடி , திருமலைநாயக்கன் முன் அரங்கேற்றினார் . 
அரங்கேற்றுகையில் மீனாட்சியம்மையே இளம்பெண்ணாக 
மன்னன் துடையில் 

அமர்ந்து கேட்டருளி 
னாள் . " காலத்தொடு கற்பனை 

கடந்த என்ற 
அருமைச் செய்யுளை அரங்கேற்றும்போது , அம்மை 
மனமுவந்து ஸ்ரீ குமரகுருபரருக்கு ஒரு முத்து மாலையை 
அணிந்து மறைந்தருளினாள் . அப்பால் மதுரைக் கலம்பகம் 
பாடினார் . இளமையில் முதிர்ந்த புலமைபெற்ற அவரது 
பெருமையை அறிந்து வியந்த மன்னன் அவரைச் 
சிவிகையில் ஏற்றி நகர்வலம் செய்வித்து மகிழ்ந்தான் . 

ஸ்ரீ குமரகுருபரர் - அப்பால் திருவாரூர் சென்று 
தரிசித்துத் திருவாரூர் நான்மணிமாலை பாடினார் . சிவஞான 
உபதேசம் பெறும் ஆர்வம் மிக்குத் தருமபுரம் சென்று 
அங்கே ஆதீனக் குருமூர்த்தியாக எழுந்தருளியிருந்த 
ஸ்ரீ . மாசிலாமணி தேசிகரை வணங்கி வழிபட்டார் . 
தேசிகருடைய 

கட்டளைப்படியே புள்ளிருக்கு 
வேளூர் சென்று தரிசித்து முத்துக் குமாரசுவாமி 
பிள்ளைத் தமிழ் பாடினார் . பிறகு சிதம்பரம் சென்று 
பஞ்ச கிருத்தியத் திருநடனம் தரிசித்துச் சிலநாள் 
அங்கே தங்கினார் . அப்போது சிதம்பர 

சிதம்பர மும்மணிக் 
கோவை , சிதம்பரச் செய்யுட் கோவை , நெறி 
விளக்கம் என்ற அரிய நூல்களைப் பாடினார் 


வான 


641 


-- 



செந்திலாண்டவன் திருக்கோயில் திருச்செந்தூர் 

( திருநெல்வேலி ஜில்லா . ) 


2 


HITHTTI 


ஸ்ரீவைகுண்டத்தைச் சார்ந்த கைலாசபுரத்தில் சண்முகச்சிகாமணி 

கவிராயருக்கும் சிவகாம சுந்தரியம்மையாருக்கும் 

புதல்வராகக் குமரகுருபரர் உதித்தார் . 


3 


641 


ஐந்தாண்டு வரையில் ஊமையாகயிருந்து செந்திலாண்டவன் 
திருவருளால் வாக்குப்பெற்று கந்தர் கலிவெண்பாவைப் பாடினார் . 


4 


9 


மதுரை சென்று மீனாக்ஷியம்மை பிள்ளைத்தமிழ் இயற்றித் திருமலை 
நாயக்கர் முன்னே அரங்கேற்றும்போது அம்மையே 

சிறு பெண்ணாக வந்து கேட்டருளினாள் . 


5 


காலத்தொடு கற்பனை கடந்த என்ற பாட 

ற பாடலுக்கு 
உரை விரிக்கும்போது அம்மை குமரருகுபரருக்கு.. 
ஒரு முத்துமாலையையணிந்து மறைந்தருளினாள் . 


5 


* 


ப 


- 


இப்புலவர் பிரானது தெய்விகப்புலமையை வியந்து நாயக்க 
மன்னன் அவரைச் சிவிகையில் பற்றி நகர்வலம் செய்வித்தான் . 


7 


கலயாத்திரை செய்யத் தொடங்கிய இத்தெய்வப் பாவலர் 
திருவாரூர் சென்று தரிசனம் செய்து திருவாரூர் 

நான்மணிமாலை பாடினார் , 


8 


க 


பா 


தருமபுரம் சென்று ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை வழிபட்டு 
அவர் கட்டளைப்படி தலயாத்திரைத் தொடங்கி வைத்தீசுவரன் 
3 காயிலுக்கு வந்து தரிசித்து முத்துக்குமாரசாமி 

பிள்ளைத்தமிழ் பாட , i . 


அப்பால் சிதம்பரம் சென்று ஆனந்த தாண்டவமூர்த்தியைத் 
தரிசித்து இன்புற்றுச் சிதம்பர மும்மணிக் கோவை , 
சிதம்பரச் செய்யுட் கோவை , நீதிநெறி விளக்கம் 

என்பவற்றைப் பாடினார் , 


10 


IIII 
படட 


பப 


20 


மீண்டும் தருமையாதீனம் வந்து ஸ்ரீ மாசிலாமணி தேசிக 

கர் 
பால் உபதேசம் பெற்றுத் துறவு பூண்டு , திருப்பெருகு சிவஞானமும் 
உவமையிலாக் கலைஞானமும் உணரப்பெற்ற முனிவர் ஆனார் . 


11 


அக 


காசியில் உள்ள மொகலாய மன்னனோடு உரையாட விரும்பிய 
முனிவர் சகல கலாவல்லியைப் பாமாலை பாடித் துதித்து 

ஹிந்துஸ்தானியிலே புலமை பெற்றார் . 


12 


E 


பின் ஒரு சிங்கமுதுகின் மேற்கொண்டு பாதுஷாவின் முன் சென்று 

அவருடைய வணக்கத்தையும் பாராட்டையும் பெற்றார் . 


13 


பாதுஷா , முனிவர் விருப்பப்படி கருடன் வட்டமிட்ட இடத்தை 

மடம் அமைத்துக்கொள்ளும்படி அளித்தார் . 


14 


* 


E 


ப 


ப 


காசியில் கங்கைக் கரையில் கேதார நாதர் . ஆலயமும் , 

கேதார கட்டமும் நிறுவினார் . 


15 


கேதாரகட்டத்தில் குமரகுருபர முனிவர் கட்டிய மடம் இன்றும் 

குமாரசாமி மடம் என்ற பெயரோடு நிலவுகின்றது . 


I 


- 


Dra 


தாரகுருபர முனிவர் வழி வந்த தில்லைநாயகத் தம்பிரான் அவர்கள் 
திருப்பனந்தாளில் ஒரு மடத்தை நிறுவினார் . அது காசிமடம் என்ற 

பெயரோடு சிறப்புடன் விளங்கி வருகின்றது . 


மீண்டும் தருமபுர ஆதீனம் அடைந்து ஆசிரியப்பிரானை 
வணங்கினார் . அப் பெரியார் பால் துறவும் ஞானோபதேச 
மும் பெற்று , பண்டார மும்மணிக்கோவை இயற்றினார் . 

சைவத் தவவேடம் பூண்ட முனிவராக விளங்கிய 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் காசியை நோக்கிச் சென்றார் . 
அங்கே சைவத்தைப் பரப்ப எண்ணிய முனிவர் முதலில் 
அந் நகரிலிருந்த மொகலாய மன்னரைப் பார்க்க எண்ணி 
னார் . சகலாவல்லி மாலை பாடிக் கலைமகளின் 

அருளால் 
ஹிந்துஸ்தானியில் நன்றாகப் பேசும் திறமை பெற்றார் . 
பின் 

சிங்கத்தின் மேல் ஊர்ந்து -- மன்னனுக்கு 
முன் சென்று உரையாடினார் . முனிவருடைய 
பெருமையை உணர்ந்து 

மொகலாய 

மன்னன் 
அவரை வணங்கி அவர் விருப்பப்படியே உபய கருடன் 
வட்டமிட்ட இடத்தை வழங்கினான் . அவ்விடத்தில் 
கேதார நாரதர் திருக்கோயிலையும் கேதார கட்டத்தையும் 
அமைத்து அருகே ஒரு திருமடத்தையும் கட்டுவித்தார் 
முனிவர் . அந்த மடம் இன்றும் குமாரசாமி மடம் என்ற 
பெயரோடு விளங்குகிறது. அங்கிருந்து காசிக்கலம்பகம் 
என்ற பிரபந்தத்தை இயற்றியதோடு , சிவபுராணப் பிர 
சங்கமும் , இராமாயணப் பிரசங்கமும் செய்து வந்தார் . 
ஹிந்தியில் ராமாயணம் இயற்றிய துளசிதாசர்கூட அம் 
முனிவரது பிரசங்கத்தைக் கேட்டு மகிழ்ந்தார் . 

குமரகுருபர முனிவருடைய வழியில் பல பெரியோர் 
கள் காசியில் அறம் வளர்த்துவந்தார்கள் . அவர்களுள் 
ஒருவராகிய தில்லைநாயக சுவாமிகள் திருப்பனந்தாளில் 
ஒரு மடாலயத்தைக் கட்டி அங்கும் காசியிலுமாக இருந்து 
வரலாயினர் . அந்த மடமே திருப்பனந்தாளில் உள்ள 
ஸ்ரீ காசிமடமாகும் . 

ஸ்ரீ காசிமடத் தலைவர்களாகப் பல பெரியோர்கள் 
சைவசமயத் தொண்டும் தமிழ்த் தொண்டும் அறங்களும் 
வழிவழி புரிந்து விளங்கிவருகிறார்கள் . 


- 


